© 


GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis.No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


OF 


TAMIL 


GOVERNMENT 


CHITEHTA 


TEEEE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


IL 


ALONE 


TRIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No.617 ] 


CHENNAI , FRIDAY , DECEMBER 24 , 2021 
Margazhi 9 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part | - Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


மனித வள மேலாண்மைத் துறை 
தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் நீதித் துறை சார்ந்த உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு 

லோக் ஆயுக்தா சட்டத்தின்படி அமைத்தல் பற்றிய அறிவிக்கை . 
[ அரசாணை ( நிலை ) எண் .149 , மனித வள மேலாண்மை ( என் - சிறப்பு ) துறை , 24 டிசம்பர் 2021 , 

மார்கழி 9 , பிலவ வருடம் , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 


No. II ( 2 ) / HRM / 925 ( f ) 2021 . 


2018 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டத்தின் , ( தமிழ்நாடு சட்டம் 33 , 2018 ) பிரிவு 4 - இன் உட்பிரிவு ( 3 ) -இல் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , லோக் ஆயுக்தாவின் நீதித்துறை சார்ந்த உறுப்பினரை நியமனம் செய்ய கருதுவதற்கான 
நபர்களின் பெயர்களை சமர்ப்பிக்கும் பொருட்டு , தெரிவுக்குழு , இதன்மூலம் ஒரு தேடுதல் குழுவை அமைக்கிறது . தேடுதல் குழுவின் 
உட்கூறு பின்வருமாறு : 


1 . 


மாண்புமிகு நீதியரசர் திரு . ஜி.எம் . அக்பர் அலி ( ஓய்வு ) 


- 


தலைவர் 


2 . 


திரு . மோகன் பியாரே , இ.ஆ.ப. ( ஓய்வு ) 


உறுப்பினர் 


3 . 


திரு . ஆர் . எஸ் . நல்லசிவம் , இ.கா.ப. ( ஓய்வு ) 


உறுப்பினர் 


2. தேடுதல் குழு , 2018 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு லோக் ஆயுக்தா விதிகளின் , நெறிமுறைகள் வரையறைகளின்படி ( Terms and 
Conditions ) இயங்கும் . 


மைதிலி க . ராஜேந்திரன் 

அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


II - 2 - Ex . ( 617 ) 


